Kerala Gazette No . 27 dated 3rd July , 2012 . 
PART I 


Section iii 


கவேருடி 


VERNMENT 


பெங்கா 


OF KERA 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல்-சி ) துறை 

அறிக்கை 


எண் 1350 / ச . இ ... சி . 1 / 2010 / சட்ட 


ம் . 


திருவனந்தபுரம் , 


2011 மார்ச் 18 
1932 பல்குணம் 29. 


2011 மார்ச் மாதம் 17ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்ட பின்வரும் அவசரச்சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக 
இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 
கெ . மதுசூதனன் நாயர் , 
சிறப்புச் செயலாளர் (சட்டம் ). 


2011 - ன் அவசரச்சட்ட ம் எண் 36 
2011- ன் கேரள உள்ளாட்சி நிறுவனகடன் (திருத்த ) 

அவசரச்சட்டம் 


TO 


YTT 


மனகா 


இந்தியக்குடியரசின் அறுபத்தியிரண்டாவது ஆண்டில் கேரள ஆளுநரால் 
விளம்பர அறிக்கை செய்யப்பட்டது . 


1963 - ன் கேரள உள்ளாட்சி நிறுவன கடன் சட்டத்தை மீண்டும் திருத்தம் 
செய்வதற்குரிய ஒரு அவசரச்சட்டம் . 


முகவுரை . - 1963 - ன் கேரள உள்ளாட்சி நிறுவன கடன் சட்டம் 
இதன் பின்வரும் தேவைகளுக்காக மீண்டும் திருத்தம் செய்வது உகந்ததாக 
இருப்பதாலும் ; 


2010 - ன் கேரள உள்ளாட்சி நிறுவன கடன் (திருத்த ) அவசரச்சட்டம் 
( 2010 - ன் 11 ) 2010 ஜனவரி 30ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்டிருந்ததாலும் ; 

2010 பிப்ரவரி 24ஆம் தேதி தொடங்கி 2010 மார்ச் 31ஆம் தேதி 
முடிவுற்ற கேரள சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரில் மேற்கூறிய அவசரச் 
சட்டத்திற்கு பதிலாக சட்டப்பேரவையின் ஒரு சட்டம் கொண்டுவருவதற்குரிய 
ஒரு மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்வதற்கும் நிறைவேற்றுவதற்கும் 
முடியாமல் போனதாலும் ; 

மேற்கூறிய அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நிலைநிறுத்துவதற்காக 2010 - ன் 
கேரள உள்ளாட்சி நிறுவன கடன் (திருத்த ) அவசரச்சட்டம் ( 2010 - ன் 12 ) 2010 
ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி கேரள ஆளுநர் விளம்பரம் செய்திருந்தபடியாலும் ; 

2010 ஜூன் 28ஆம் தேதி தொடங்கி 2011 ஜூலை 29ஆம் தேதி 
முடிவடைந்த கேரள சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வைத்து மேற்கூறிய 
அவசரச்சட்டத்திற்கு பதிலாக சட்டப்பேரவையின் ஒரு சட்டம் கொண்டு 
வருவதற்குரிய ஒரு மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்வதற்கும் 
நிறைவேற்றுவதற்கும் முடியாமல் போனதாலும் ; 

மேற்கூறிய அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நிலைநிறுத்துவதற்காக 2010 - ன் 
கேரள உள்ளாட்சி நிறுவன கடன் (திருத்த ) அவசரச்சட்டம் ( 2010 - ன் 35 ) 2010 
ஆகஸ்ட் 8ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பரம் செய்திருந்தபடியாலும் ; 

2010 டிசம்பர் 21ஆம் தேதி தொடங்கி 2011 ஜனவரி 3ஆம் தேதி 
முடிவடைந்த கேரள சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வைத்து மேற்கூறிய 
அவசரச்சட்டத்திற்கு பதிலாக சட்டப்பேரவையில் ஒரு சட்டம் கொண்டு 
வருவதற்குரிய ஒரு மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்வதற்கும் 
நிறைவேற்றுவதற்கும் முடியாமல் போனதாலும் ; 

மேற்கூறிய அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நிலைநிறுத்துவதற்காக 2011 - ன் 
கேரள உள்ளாட்சி நிறுவன கடன் (திருத்த ) அவசரச்சட்டம் 2011- ன் ஜனவரி 
22ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பரம் செய்திருந்தபடியாலும் ; 

2011 பிப்ரவரி 4ஆம் தேதி தொடங்கி 2011 பிப்ரவரி 24ஆம் தேதி 
முடிவடைந்த கேரள சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரில் மேற்கூறிய 
அவசரச்சட்டத்திற்கு பதிலாக சட்டப்பேரவையின் ஒரு சட்டம் கொண்டு 
வருவதற்குரிய ஒரு மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்வதற்கும் 
நிறைவேற்றுவதற்கும் முடியாமல் போனதாலும் ; 

இந்திய அரசியலமைப்பின் 213வது விதித்தொகுப்பின் உட்பிரிவு ( 2)- ன் 
துணை உட்பிரிவு ( எ )- ன் அடிப்படையில் 2009- ன் கேரள உள்ளாட்சி நிறுவன 
கடன் (திருத்த ) அவசரச்சட்டம் ( 2011- ன் 12 ) 2011 மார்ச் 18ஆம் தேதி அமலில் 
இருந்து நின்றுவிடுவதாலும் ; 


மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நிலைநிறுத்தாவிடில் 
இடர்பாடுகள் ஏற்படும் என்பதாலும் ; 

கேரள மாநில சட்டப் பேரவை கூட்டத் தொடரில் இல்லாமல் 
இருப்பதாலும் தாம் துரிதநடவடிக்கை எடுக்கவேண்டிய சூழ்நிலை தற்போது 
உள்ளன என்று கேரள ஆளுநர் புரிந்து கொண்டிருப்பதாலும் ; 

தற்போது , அதனால் , இந்திய அரசியலமைப்பின் 213வது விதித்தொகுப்பின் 
உட்பிரிவு (1) - ன் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி கேரள 
ஆளுநரால் பின்வரும் அவசரச்சட்டம் விளம்பர அறிக்கை செய்யப்படுகிறது : -- 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . -- (1) இந்த அவசரச்சட்டம் 2011 - ன் 
கேரள உள்ளாட்சி நிறுவன கடன் (திருத்த ) அவசரச் சட்டம் என 
அழைக்கப்படலாம் . 

( 2 ) இந்த அவசரச்சட்டம் 2010 ஜனவரி 30ஆம் தேதி அமலுக்கு 
வந்ததாக கருதப்படவேண்டும் . 


2 . 1963- ன் 30- வது சட்டம் தற்காலிகமாக திருத்தம் செய்யப்படல் . - இந்த 
அவசரச்சட்டம் அமலில் இருக்கும் காலத்தில் , 1963- ன் கேரள உள்ளாட்சி 
நிறுவன கடன் சட்டத்திற்கு (1963- ன் 30 ) (இதற்கு பிறகு முதன்மை சட்டம் 
என்று குறிப்பிடப்படும் ) 3-ம் , 4- ம் பிரிவுகள் குறிப்பிடப்பட்ட திருத்தங்களுக்கு 
உட்பட்டு அமலில் இருக்கும் . 

3 . பிரிவு 2- ல் திருத்தம் - முதன்மை சட்டத்தின் 2வது பிரிவில் , 


(1) ( ஐ ) துணைஉட்பிரிவை துணை உட்பிரிவு ( கெ ) ஆகுமாறு எண் இட 
வேண்டியதும் அவ்வாறாக எண் இடப்பட்ட ( கெ ) உட்பிரிவிற்கு முன்பாக 
பின்வரும் உட்பிரிவுகள் சேர்க்கப்பட வேண்டியதாகும் , அதாவது : 


( எ ) " அக்குறுகிய காலயளவு என்றால் நிதியாண்டான ஏப்ரல் 
1ஆம் தேதி தொடங்குவதும் தொடர்ந்து வருகின்ற வருடம் மார்ச் 31ஆம் தேதி 
முடிவடைவதும் அல்லது மார்ச் 31ஆம் தேதி முடிவடைகின்ற அதன்பகுதியும் 
என்று பொருள்படும் ; 

( பி ) “ வாரியம் " எனில் , பிரிவு (எ )- ன் உட்பிரிவு (2)- ன்படி அனுமதிக்கப் 
பட்ட வாரிய அதிகாரக்குழு என்று பொருள்படும் 

(சி ) “ மேம்பாட்டு நிதி ” எனில் , பிரிவு ( எ)- ன் உட்பிரிவு (1)- ன்படி உரு 
வாக்கப்பட்ட கேரள உள்ளாட்சி வளர்ச்சி நிதி என்று பொருள்படுவதும் 
அதில் அரசாங்கத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய முழு விகித தொகையும் 
சேமிப்புகளும் கடன்களும் பிற எல்லா பொருட்களும் சேர்ந்தது ஆகும் . 


ம் பின் வரும் அளவு ( டி ) க்குப் பிறண்டியதும் 


( 2 ) உட்பிரிவு (2 )- ஐ உட்பிரிவு ( டி ) யாக மறு எண் இட வேண்டியதும் 
அவ்வாறாக மறு எண் இடப்பட்ட உட்பிரிவு ( டி ) க்குப் பிறகும் ( கெ ) 
உட்பிரிவிற்கு முன்பாகவும் பின் வரும் உட்பிரிவுகளை சேர்க்கப்பட 
வேண்டியதாகும் , அதாவது: 

( இ ) " நிதி மேலாளர் எனில் , பிரிவு ( எ )- ன் உட்பிரிவு ( 4) - ன் பிரிவு 
அறிவுரைக்கப்பட்டபடி உருவாக்கப்பட்ட நிதி நடப்பு அமைப்பு என்று 
பொருள்படும் ; 

( எப் ) “ நிதி காலயளவு எனில் , மேம்பாட்டு நிதி திரட்டிய நாள் 
முதல் அது இரத்தாகவோ பிரிவு ( எ )- ன் ஏற்பாட்டின்படி மாநில தொகுநிதிக்கு 
கைமாற்றம் செய்யவோ செய்கின்ற நாள் வரையுள்ள காலயளவு என்று 
பொருள்படும் ; 

( ஜி ) " அரசாங்கம் என்றால் , கேரள அரசாங்கம் என்று 
பொருள்படும் ; 

( எச் ) " அடிப்படைதேவை திட்டங்கள் என்பதில் தண்ணீர் 
வினியோகம் , திடக்கழிவு அழிப்பு, சுத்தப்படுத்துதல் , சாலைகள் , போக்குவரத்து 
முறைகள் , தொழிற்சாலைகளும் சேவைகளும் , வட்டார வளர்ச்சி முறைகளும் , 
பொதுமக்களின் உபயோகத்திற்காக உள்ள கூடுதல் பிரதிபலனுடன் கூடியதோ 
பிரதிபலனுடன் இல்லாததோ ஆன அடிப்படை தேவை திட்டங்கள் 
போன்றவை உட்படும் ; 

( ஐ ) “ சேமிப்பு எனில் , மேம்பாட்டு நிதி அடிப்படை தேவை 
திட்டங்களுக்கு மட்டுமாக கடன் கொடுத்ததோ , கொடுக்கக்கூடியதோ ஆன 
பணம் என்று பொருள்படுவதும் அதில் அரசாங்க கடன் உறுதி ஆவணங்கள் 
மற்றும் அரசாங்க பதில் முத்திரை தலைகளோ அல்லது வங்கி அமைப்பு 
களிலோ , மற்ற பொது அமைப்புகளிலோ இருக்கக்கூடிய இருப்புகளோ 
அல்லது பங்குகளோ அல்லது இருப்புகள் , நிதிகள் , பங்குகள் , கடன்பத்திரம் , 
கடன்பத்திர இருப்புகள் , வியாபாரத்துடன் தொடர்புடைய காகிதங்கள் , 
நிதிதொடர்புடைய காகிதங்கள் குறுகிய காலமோ , நீண்ட காலமோ ஆன 
கூட்டாண்மை சேமிப்புகள் , ஈடின் மீதுள்ள கடன் ஒற்றி , போண்டு , எந்த ஒரு 
விவரணத்திலும் உள்ள கடமைகள் , ஜாமீன்கள் என்னதான் ஆனாலும் அதைப் 
போலுள்ள பிரமாணங்களில் வளர்ச்சி நிதி சேமிப்பு பணம் உட்படுவதுமாகும் ; 

( ஜெ ) " கடன் தருகின்ற நபர் எனில் , மேம்பாட்டு நிதிக்கு கடனாக 
பணம் தருகின்ற எந்த ஒரு நபரையும் என்று பொருள் படும் ; 

(3 ) உட்பிரிவு ( கெ )- க்கு பிறகு பின்வரும் உட்பிரிவுகள் முறையாக 
இணைக்கப்பட வேண்டியதாகும் , அதாவது : 

( எல் ) “ மேலாள ஒப்பந்தம் எனில் , நிதி மேலாளருக்கும் 
வாரியத்திற்கும் இடையிலான மேலாண்மை ஒப்பந்தம் என்று பொருள்படும் ; 


( எம் ) “ முழு வருமானம் " எனில் , ஏதாவது குறிப்பிடப்பட்ட 
காலத்துடன் தொடர்பு கொண்டு அந்த குறிப்பிட்ட காலத்துடன் வரவு 
தணிக்கைச் செய்யப்பட்ட கணக்குகளின் அறிக்கைத் தொகுப்பில் வளர்ச்சி 
நிதியை உட்கொண்டதாக காட்டி அந்த முறையிலுள்ள முழு வருமானமும் , 
எல்லா செலவுகளும் , எல்லா வரிகளுடையவும் மொத்த தொகையும் நிதி 
மேலாளருடைய ஊதியமும் நிதி வளர்ச்சி கடன் வாங்கியதில் கொடுத்தும் 
கொடுக்கக்கூடியதுமான வட்டியும் என்று பொருள்படும் ; 

( 4 ) உட்பிரிவு 3- ஐ உட்பிரிவு ( என் ) ஆக எண் இடப்பட வேண்டியதும் , 
அவ்வாறாக எண் இடப்பட்ட உட்பிரிவிற்கு பிறகு அடுத்து சொல்லக்கூடிய 
உட்பிரிவு சேர்க்கப்பட வேண்டியதுமாகும் , அதாவது : 

( ஒ ) " அரசாங்கம் " எனில் , கேரள அரசாங்கம் என்று பொருள்படும் ; 

(5 ) உட்பிரிவு 4- ஐ ( பி ) உட்பிரிவு ( பி )- யாக எண் இடப்பட்ட 
வேண்டியதாகும் . 

4 . 3எ என்ற புதிய பிரிவு சேர்த்தல் . -- முதன்மை சட்டத்தின் 3ஆம் 
பிரிவிற்கு பிறகு பின்வரும் பிரிவு சேர்க்கப்பட வேண்டியதாகும் , அதாவது: 

" 3எ . மேம்பாட்டு நிதி , நிதி மேலாள செயல்கள் போன்றவற்றிற்கு 
அரசாங்கத்தாலுள்ள ஒருமைப்படுத்தல். - (1) 3ஆம் பிரிவில் மற்று விதிமுறைகள் 
செய்யப்பட்ட முறைகள் தவிர அரசாங்கத்திற்கு , அரசு செய்தி பத்திரிகை வழி 
அறிக்கை செய்யக்கூடியதுமான , அப்படியுள்ள நாள் முதல் நடைமுறையோடு 
கூட அடுத்து கோரிக்கை கூறுகின்ற இலக்குகளுக்காக கேரள உள்ளாட்சி 
முன்னேற்ற நிதி என்ற பெயரில் ஒரு நிதி ஒடுக்கப்படவேண்டியதாகும் , 
அதாவது : 

( எ ) மாநிலத்தில் , செலவு குறைந்ததும் தரமானதுமான அடிப்படை 
வசதிகள் உருவாக்குவதற்கும் தகுதி உயர்த்துவதற்கும் நிலை நிறுத்துவதற்கும் 
அனுகூலமாக்குகின்ற செயல்முறைகளும் ஒழுங்கான நிதித்துறை ஏற்பாடுகள் 
செய்யப்படவேண்டும் ; 

( பி ) அடிப்படை வசதி திட்டங்களுக்கான வாக்குறுதி கடன் பத்திரம் , 
நேர்மை , ஒருமையான நிதி காரிய அமைப்பு முதலான பலவித நிதிகாரிய 
சட்ட திட்டங்களும் நிதி காரிய அமைப்பையும் உபயோகப்படுத்தி வகைகளாக 
ஒன்றிணைக்க வேண்டும் ; 

(சி ) அந்தந்த வாரியத்திற்கு சரியானதென்று தோன்றுகின்ற முறையிலும் 
அப்படியுள்ள ஒழுங்குகளின் மேலும் , நிபந்தனைகளிலும் , நம்பிக்கையின் 
மேலும் கடன் எடுக்க அல்லது கடன் பெற்றுக்கொள்ள அல்லது உதவித் 
தொகை பெற்றுக்கொள்ள அல்லது அன்பளிப்பு பெற்றுக்கொள்ளவும் ; 


( டி ) நீண்ட காலம் நிலை நிற்கின்ற சமூக சொத்துக்கள் உருவாக்கவும் 
அவரவர்களின் இடங்களில் மக்களின் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தவும் 
செய்கின்ற அடிப்படை தேவை திட்டங்கள் ஏற்பதற்கும் நடைமுறையிலாக்கு 
வதற்கும் உள்ளாட்சி நிறுவனங்களுக்கு கடன்களாகவோ, உதவித்தொகைகளா 
கவோ அல்லது அதனுடைய ஒரு அன்பளிப்போ உரிய முறையில் நிதி உதவி 
கொடுக்கவும் அடிப்படை தேவை திட்டங்கள் தந்திரமானது என்று கருதும் 
போது அரசாங்கமல்லாத செயலாண்மை அத்துடன் சேர்ந்து உள்ளாட்சி 
நிறுவனங்கள் தொடங்கி நடத்துபவராக இருந்து செய்யக்கூடிய அடிப்படை 
தேவை திட்டங்களில் கடன்கள் அல்லது நேர்மை கொடுக்கவும் 
செய்ய வேண்டும் . 

ஆனால் , சேமிப்பு சுற்றுப்புறத்தையும் , சமூகபாதுகாப்பையும் கட்டுப் 
படுத்துகின்ற எல்லா சட்டங்களையும் கடைபிடிப்பதாக இருக்கவேண்டும் ; 

( இ ) உள்ளாட்சி அதிகார நிறுவனங்களுடைய தரத்தினுடையவோ, 
தொழில் நுட்ப திறமைகளுடைய வோ , தொடராகவுள்ள உயர்வும் 
சமூகத்தில் ஏழ்மையானவருடையவும் , மிகவும் பின்தங்கிய வகுப்பினருடையவும் 
உயர்வுக்காக நடைமுறைப்படுத்தக்கூடியதும் முக்கியமானதுமான அடிப்படை 
தேவைகளை உறுதிப்படுத்தும் வண்ணம் உதவி நிதித்தொகைகள் நல்கவும் காலா 
காலங்களில் அரசாங்கம் அறிவுரை வழங்கக்கூடிய முறையில் உதவி நிதித்துறை 
களின் ஒழுங்குமுறைகளைப்பொறுத்து அவை நடைமுறைப்படுத்தவும் 
வேண்டும் ; 

( எப் ) தனது நிலைக்கு அல்லது உந்துதலின் பெயரில் உள்ள நிதி 
நிறுவனங்கள் , உத்திரவாதம் பாதுகாப்பகம் போன்ற ஏற்பாடுகள் மூலமாகவோ 
அடிப்படை தேவை திட்டங்கள் மாநிலத்தில் ஏற்பாடு செய்வதற்காக 
மூல நிதி இடங்களோ நிதி நிறுவனங்களோ , தனியார் சேமிப்பாளர்களையோ 
அணுகுவதற்கு உள்ளாட்சி நிறுவனங்களை திறமைப்படுத்தவேண்டும் ; 

( ஜி ) ஏதாவது ஒப்பந்தத்தினுடையவோ கடமையினுடையவோ 
பொறுப்பும் உள்ளாட்சி நிறுவனங்கள் ஏதாவது கடன் பத்திரம் 
வெளியிட்டதற்கோ பலவித சேர்த்தலுக்கோ பணம் கொடுப்பதும் உறுதிபடுத்த 
வேண்டும் ; 

( எச் ) ஒன்று சேர்ந்த செயல்களும் மற்று நுண்மையான பங்கு 
சேரர்கள் மூலம் முதன்மை அடிப்படை தேவைகள் உருவாக்குவதற்கும் அதை 
நடைமுறைப்படுத்துவதற்கும் அரசாங்கம் அல்லாத துறையின் பங்கு 
பெறுவதற்கு உள்ளாட்சி நிறுவனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ; 

( ஐ ) ஏதேனும் கம்பெனியும் அது ஒரு தனிநபர் குழுவோ அல்லது 
எந்த முறையிலுள்ள ஏற்பாடு ஆனாலும் ஏதேனும் தொழிலோ, அரசாங்கமோ , 
பொறுப்பாட்சியோ ஏதேனும் உள்ளாட்சி அதிகார நிறுவனமோ 


அறிக்கையிடவோ, பொறுப்புறுதி செய்யவோ , செய்த எந்த நிலையிலுள்ள 
பங்குகள் , இருப்புகள் , கடன்பத்திரங்கள் , கடன்பத்திர இருப்புகள் , போண்டுகள் , 
ஒற்றி உறுதிப்பத்திரங்கள் , ஏதேனும் முறையிலுள்ள ஈடுகள் போன்றவைக்கு 
உறுப்பினராகவோ விற்பனையாகாத பங்குகளின் பொறுப்பு ஏற்கவும் வாங்கவும் 
பொறுப்பில் வைக்கவும் விற்கவும் செய்யவேண்டும் ; 

( ஜெ ) மேம்பாட்டு நிதியின் ஏதேனும் பணம் தேவைக்கும் 
புத்திபூர்வமாகின்ற முறையில் ஏதேனும் நிதிச்சேமிப்புகளில் , அப்படியுள்ள 
சேமிப்புகளில் இருந்துள்ள ஆதாயம் மேம்பாட்டு நிதியினுடைய எண்ணங்கள் 
நிறைவேற்றுவதற்காக வேண்டும் உபயோகப்படுத்துதல் என்பதற்கு உட்பட்டு 
சேமிக்கவேண்டும் ; 

( கெ ) மாநில அடிப்படை தேவை திட்டங்களுக்காக மத்திய மாநில 
அரசாங்கத்தினுடையவோ அரசாங்கத்திற்கு வேண்டியதோ தோடல் அல்லது 
பரிந்துரை செய்யப்பட்ட முகமையாக செயல்படவும் ; 

( எல் ) இந்த நோக்கங்கள் எல்லாம் நடக்கத்தேவையானதும் 
உதவக்கூடியதுமான பிற எல்லா செயல்களும் செய்யவும் ; 

(2 ) ( எ ) அரசாங்கத்திற்கு , அரசிதழ் அறிக்கை வழியாக இந்த சட்டத்தின் 
படி நிலைநாட்டப்பட்ட வளர்ச்சி செயல்களுக்காக அடுத்து சொல்லக்கூடிய 
நபர்கள் கொண்ட ஒரு மேலாளர்களின் வாரியத்தை நியமிக்க வேண்டியதாகும் , 
அதாவது : 

(i ) உள்ளாட்சி தனியார் நிறுவனங்களின் பொறுப்பு அமைச்சர் 
அலுவலால் ; 

( ii ) அரசாங்க செயலாளர் , நிதித்துறை அலுவலால் ; 
( iii ) முதன்மை செயலாளர் , உள்ளாட்சி அரசுத்துறை அலுவலால் ; 

(iv ) அரசாங்க செயலாளர் , உள்ளாட்சி நகர செயல்பாட்டுதுறை 
தனியார் அலுவலால் ; 

( v ) அரசாங்க செயலாளர் , திட்டத்துறை அலுவலால் ; 
( vi) நகர செயல்பாட்டுத்துறை இயக்குநர் அலுவலால் ; 

( vii ) அரசாங்கம் பரிந்துரை செய்கின்ற ஒரு மாநகர மன்றத்தின் 
நகரதந்தையும் ஒரு மாநகரத்தின் தலைவரும் பெரிய நகரமாக மாறுகின்ற 
ஒரு பஞ்சாயத்தின் ஒவ்வொரு தலைவரும் ; 

( பி ) உள்ளாட்சி தனியார் நிறுவனங்களின் பொறுப்புள்ள அமைச்சர் 
வாரியத்தின் தலைவரும் உள்ளாட்சி தனியார் ( நகர செயல்பாட்டுத்துறை) துறை 
அரசாங்க செயலாளரும் அதன் குழுதலைவரும் ஆயிருப்பதாகும் ; 


( சி ) மேம்பாட்டு நிதியை பொறுத்து இதில் உட்பட்டு இருக்கின்ற 
அதிகாரங்களுக்கும் ஒழுங்குமுறைகளுக்கும் உட்பட்டு வாரியத்தின் பொறுப்பி 
லிருக்கிறதும் , வளர்ச்சி நிதி தற்போது இருக்கின்ற காலத்தில் எந்த சமயத்தில் 
மற்றும் ஏதாவது நபரில் இருந்தோ , நபர்களில் இருந்தோ மற்றும் ஏதாவது 
நிதியில் இருந்தோ மற்று ஏதாவது நிலையிலோ, ஏதாவது சொத்து , அது 
முக்கியமான குணாதியசங்களுடனானாலும் அல்லது வளர்ச்சி நிதிக்காக 
சேமித்து வைப்பது போன்று வாரியமோ , வாரியத்திற்கோ பொறுப்பில் 
வைக்கலாமென்ற எண்ணத்துடன் பெற்றுக்கொள்வதற்கு வாரியத்திற்கு அதிகாரம் 
இருப்பதாகும் ; 

( 3) வாரியம் கீழேசொல்லக்கூடிய பதவிகளும் பொறுப்புகளும் 
ஏற்றுக்கொள்ளவேண்டியதாகும் , அதாவது: 

( எ ) அடிப்படை தேவை திட்டங்களை தொடர்ந்து நிதி உதவி 
கொடுக்கவும் அல்லாது கடன் எடுப்பதற்கான அனுமதியும் நிதி சேமிப்புடன் 
சார்ந்து விதிமுறைகள் நடைமுறையில் கொண்டுவரவும் செய்ய வேண்டும் , எனில் 
நிதி சேமிப்புகள் நடத்துவதற்கு எந்த ஒரு அடிப்படை தேவை திட்டமும் 
புரியவில்லையென்றால் வாரியத்திற்கு உள்ளாட்சி நிறுவனங்களின் விருப்பத்தில் 
சரியானது என்று தோன்றக்கூடிய அவ்வாறான நிலைகளில் மேம்பாட்டு 
நிதி சேமிக்கக்கூடியதாகும் . 

( பி ) மேம்பாட்டு நிதியின் நடத்துதலிற்கும் சட்டத்தில் சொல்லப்பட்டி 
ருக்கின்ற நோக்கங்கள் நிறைவேற்றுவதற்கும் நிதி மேலாளரை தகுதியுடையவராக 
மாற்றுவதற்கும் வாரியத்திற்கு உகந்தது என்று கருதக்கூடிய அப்படிப்பட்ட 
அதினுடைய அதிகாரங்கள் நிதி மேலாளருக்கு பொறுப்பாக கொடுப்பதற்குரிய 
ஒரு மேலாள ஒப்பந்தத்தில் ஏற்படவேண்டும் ; 

( சி ) மேம்பாட்டு நிதியைச் சார்ந்து நிதி மேலாளருடைய 
செயல்களுக்கு மேற்பார்வை நடத்தவேண்டும் ; 

( டி ) மேம்பாட்டு நிதியின் செயல்களை பாதுகாப்பதற்காக எல்லா 
சமயங்களிலும் அதன் செயல்பாடுகள் நடத்துவதற்காக அரசாங்கத்திற்கு 
வேண்டுமான செயல்கள் செய்வதில் பொறுப்பாக இருக்கவேண்டும் ; 

( இ ) நிதிக்காக வங்கி கணக்கு துவங்குவதற்கும் நடத்துவதற்கும் நிதி 
மேலாளரை பொறுப்புடையவராக்குவதற்கும் அரசாங்கத்திற்காக மேம்பாட்டு 
நிதி பொறுப்பில் வைக்கவேண்டும் ; 

( எப் ) மேம்பாட்டு நிதிக்காக அரசாங்கமும் உள்ளாட்சி அதிகார 
நிறுவனங்களும் கொடுத்த அதிக பங்கு ஏதாவது இருந்தால் பெற்றுக்கொள்ள 
வேண்டும் ; 


( ஜி ) மேம்பாட்டு நிதி தற்போது இருக்கின்ற காலத்தில் இதனாலே 
சட்டம் மூலமோ அதற்கு கொடுக்கப்பட்ட ஏதாவது அதிகாரங்களுடன் 
தொடர்பாக நடைமுறையில் , அப்படியுள்ள ஏதாவது அதிகாரங்களின் 
உண்மைத்தன்மை எதுவாக இருந்தாலும் எந்த நேரத்திலும் அதை தடை 
செய்வதோ அல்லாததோ ஆன ஒரு தீர்மானத்தின் வாயிலாக எந்த அளவு 
வரையிலும் கட்டுப்படுத்தவோ, கட்டுப்படுத்தாமலோ செய்வதற்குரிய அதிகாரம் 
உபயோகிக்க வேண்டும் ; 

( எச் ) வரையறுக்கப்பட்ட நிலையிலுள்ள அதிகாரமும் , பகுத்துப் 
பார்ப்பதற்குரிய உரிமைகளும் கடன் இல்லாத நிலைகளும் உபயோகப்படுத்த 
வேண்டும் ; 

( 4) நிதி மேலாளர் அடுத்து சொல்லக்கூடிய நபர்களை இயக்குநர்களின் 
வாரியத்தில் உட்படுத்திக்கொண்டு , 1956- ன் நிறுவனம் சட்டப்படி அரசாங்கம் 
உருவாக்ககூடிய ஒரு சொத்து நடத்துதல் கம்பெனி ஆக இருக்கவேண்டும் , 
அதாவது: 

( எ ) அரசாங்கத்தினுடையவும் , வங்கிகள் , நிதி நிறுவனங்கள் , மேலான 
நிறுவனங்கள் போன்ற புகழ்பெற்ற அரசாங்கமல்லாத பிற நிறுவனங் 
களினுடையவும் நியமிக்கப்பட்டவர்கள் , ஆனால் நிதி மேலாள கம்பெனிகளின் 
பங்குகளுடைய தரத்தில் 51 சதவீதத்தில் குறையாமல் பங்குகள் அரசாங்கத்திற்கா 
கவும் பங்குகளையெல்லாம் சேர்த்து நிதி மேலாளரின் சிறுபான்மை பொறுப்பு 
பங்குகளாக மாற்றுதல் செய்யப்பட வேண்டியதாகும் ; 

( பி ) நிதி மேலாளரின் பங்குதரத்தில் அரசாங்கத்தினுடையவோ பிற 
பங்காளிகளுடையவோ நியமிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அவையின் 
பொறுப்பு பங்கிற்கு சமவிகிதமாக இருக்கவேண்டியதாகும் ; 

( சி ) கம்பெனியின் தலைவராக பதவி பொறுப்பு செய்யப்படக்கூடிய 
உள்ளாட்சி தனி அதிகார (நகர செயல்பாடு ) துறை அலுவலால் அரசாங்க 
செயலாளரும் நிதித்துறை அரசாங்க செயலாளரும் திட்டத்துறை அரசாங்க 
செயலாளரும் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கவேண்டும் ; 

( 5 ) வாரியத்தின் பொறுப்பிலுள்ள மேம்பாட்டு நிதியின் மொத்த 
வருமானம் மேம்பாட்டு நிதியின் செயல்பாடுகளுக்காக மட்டும் கிடைக்கக் 
கூடியதும் குறிப்பிட்ட நிதியின் முழு வருமானமும் சேமிப்பிற்காக அரசாங்கத் 
திற்கு கிடைக்கக்கூடியதுமாகும் ; 

(6 ) வாரியத்தின் ஒரு நபர் , அரசாங்கத்திலோ உள்ளாட்சி தனி அதிகார 
நிறுவனங்களிலோ, அது அதன் பொறுப்பைப் போல ஒரு அலுவல் பதவியில் 
இருப்பவரையோ , மேம்பாட்டு நிதியினுடைய முடிவு வரையோ நபர் 
வெளியற்றம் செய்யப்படுவது வரையோ , எது முதலில் வருகிறதோ அதுவரை 
அலுவல் பொறுப்பு ஏற்கப்பட வேண்டியதாகும் ; 


10 


( 7 ) அரசாங்கத்திற்கு , அரசு செய்தித்தாள் அறிக்கை மூலம் எந்த 
நேரத்திலும் வாரியத்தை திரும்ப அமைக்கப்பட கூடியதாக இருக்கவேண்டும் ; 

(8 ) வாரியத்திற்கு வருவாயில் இருந்தோ , அடிப்படை நிதியில் இருந்தோ 
மேம்பாட்டு நிதியின் செலவுகள் , வரிகள் மற்றும் கடன்கள் போன்றவற்றிக்காக 
வாரியம் உகந்தது என்று கருதுகின்ற அவ்வளவுதக்க நிதி பாதுகாப்பதற்கும் , 
சேமிப்புகள் நடத்துவதற்கும் , மாற்றுவதற்கும் , தரகருக்கு கொடுக்க கூடிய 
ஊதியங்களும் உட்பட வியாபாரத்திற்கும் செயல்பாடுகளுக்குமுள்ள எந்த ஒரு 
செலவும் வருமானத்தில் இருந்தோ முதன் நிதியில் இருந்தோ கொடுப்பதற்கும் 
வருமானத்திற்கும் முதன்மை நிதிக்குமாக பங்குபோடுவதற்கும் , பொதுவாக 
வளர்ச்சி நிதியினுடைய செலவுகள் எவ்வளவு முதன்மை நிதிக்கும் எவ்வளவு 
வருமானத்திற்கும் சுமத்த வேண்டும் என்று தீர்மானிப்பதற்கும் , வெவ்வேறு 
பகுதிகளுக்கோ , பங்குகளுக்கோ இடையில் வருமானம் , ஆதாயம் , இலாபம் , 
நஷ்டம் , போன்றவையும் இவையின் வினியோகவும் தீர்மானிப்பதற்கும் , 
அதிகாரம் இருக்கவேண்டியதும் வாரியத்தினுடைய எழுத்து மூலமானதோ 
அதனுடைய செயல்களில் இருந்தும் எந்த ஒரு தீர்மானமும் சட்டம் ஏற்பது 
வரையுள்ள கடைசியாக இருப்பதும் அரசாங்கத்தின் ; 

( 9 ) அரசாங்கத்திற்கு சம்மதம் இல்லாத பட்சத்தில் , வாரியம் , நிதி 
மேலாளரை பதவி நீக்கம் செய்யவோ , சிறிய மாறுதல்கள் தவிர மேலாள 
ஒப்பந்தத்திற்கு சிறிய எந்தவித மாறுதல்களும் நடத்துவதற்கோ முடியாததும் , 
வாரியத்திற்கு மேலாள ஒப்பந்தத்தில் ஒப்பந்தம் செய்ததின்படி நிதி மேலாளர் 
வேண்டாம் என்றாலோ, இராஜினாமா அங்கீகரிப்பதற்கோ அதிகாரமில்லாதது 
மாகும் ; 

(10) வாரியத்திற்கு அந்தந்த சமயம் அதனுடைய ஏதாவது அதிகாரங்களும் 
செயல்பாடுகளும் ஏதாவது குழுவிற்கோ அல்லது ஏதாவது நபருக்கோ 
ஒப்படைக்கலாம் . ஆனால் வாரியம் அவ்வாறு ஒப்படைக்கப்பட்ட ஏதாவது 
நபருடைய காரியத்திற்கோ செயல்பாடுகளுக்கோ அப்படிப்பட்ட செயல்களுக்கு 
வாரியம் தனியாக பொறுப்பு ஏற்கக்கூடிய அளவிலாக பொறுப்பேற்றதும் 
அவசியம் என்று காண்கின்ற பட்சம் வாரியத்திற்கு அந்தந்த சமயம் அதற்கு 
வேண்டி செயல்படுவதற்கும் பிரமாணங்களில் ஒப்பு வைப்பதற்கும் எந்த ஒரு 
நபரையும் அதிகாரப்படுத்தக்கூடியதுமாகவும் உள்ளது ; 

( 11 ) வாரியத்திற்கு அதனுடைய வேலைச் செயல்பாடில் வாரியத்தின் 
ஆலோசகராக செயல்படுகின்ற ஏதாவது வங்கியாளர்களில் இருந்தோ, கணக்கர் 
களில் இருந்தோ , தரகர்களில் இருந்தோ , சட்டத்துறை வல்லுநர்கலில் 
இருந்தோ அல்லது ஆலோசகர்களில் இருந்தோ வேலையில் திறமையுடையவர் 
களில் இருந்தோ கிடைக்க கூடிய ஏதாவது ஆலோசனையின் மேல் 
செயல்படக்கூடியதாகும் . அப்படியுள்ள ஆலோசகர்களின் செயல்களுக்கு 
மேற்பார்வை செய்ததற்காகவோ அவர்களில் இருந்து கிடைக்கக்கூடிய 


11 


ஆலோசனையோ, தகவல்களோ பரிசோதனை செய்வதற்கோ , வாரியம் 
கடமைப்படாததும் , வாரியம் அவ்விதமுள்ள ஆலோசனையோ தகவலோ 
நம்பிக்கையில் எடுத்து உண்மையான நம்பிக்கை மூலம் ஏதேனும் செய்வதற்கோ , 
செய்வதற்கு மறந்து போனதோ தவறு நடந்ததற்கோ கடமை அல்லாததும் 
அவ்வாறு செயல்பட்டது மூலம் உண்டான ஏதேனும் நஷ்டத்திற்கோ 
அப்படியுள்ள ஆலோசகர்களுடைய பக்கத்தில் இருந்துள்ள உத்தம 
நம்பிக்கையாலுள்ள ஏதேனும் குழப்பம் , பார்வை குழப்பம் அல்லது நீதி 
நடைமுறைப்படுத்துவதிலுள்ள தவறுமூலமோ உண்டாகின்ற விளைவுகளுக்கோ 
வாரியம் பொறுப்பில்லாததுமாகும் ; 

(12 ) வாரியத்திற்கு இதற்கு பிறகு காண்கின்ற செலவுகள் நிதியில் ஈடுபட 
செய்யக்கூடியதாகும் , அதாவது : 

( எ ) மேம்பாட்டு நிதியின் செயல்களுக்கும் மேம்பாட்டு நிதியில் 
அடங்கியிருக்கின்ற சேமிப்புகளுடையவும் சொத்துக்களுடையவும் வசூலாக்கு 
வதற்கும் பாதுகாப்பிற்கும் அல்லது வளர்ச்சிக்கும் சரியாகும் விதம் நேரடியாக 
உள்ள எல்லா செலவுகளும் ; 

( பி ) வாரியத்திற்கு , ( ஏதேனும் ஒப்பந்தமோ மற்றும் காரணங்களோ 
கையெழுத்திட்டு முழுமை பெற செய்வதற்கும் பதிவு செய்வதற்கும் அதனுடன் 
தொடர்பாக ஏற்பட்ட செலவுகள் ) உட்பட அரசாங்கத்தில் இருந்து 
நன்கொடைகள் , கடன்களும் பெறுவதற்கோ ஏதேனும் முறையிலுள்ள பொருள் 
சேர்ப்பதற்கோ ஏற்பட்ட எல்லா செலவுகளும் ; 

(சி ) மேம்பாட்டு நிதிக்காகவோ , அதற்கு எதிராக உள்ள ஏதேனும் 
சட்ட செயல்பாடுகளுடன் தொடர்புடையதோ , தொழில் ஊதியமும் ஏதேனும் 
சட்ட ஆலோசனைக்காக உள்ள செலவுகளும் உட்பட மேம்பாட்டு 
நிதியினுடைய செயல்களுமாக தொடர்புடைய எல்லா செலவுகளும் ; 

( டி ) பங்குகளும் , பகுதிகளும் , கடன்பத்திரங்களும் , போண்டுகளும் 
அல்லது மற்றும் ஏதேனும் முறையிலுள்ள நிதி பிரமாணங்களும் அறிக்கை 
செய்வதைத் தொடர்ந்து கொடுத்ததோ , கொடுக்கக்கூடியதோ ஆன எல்லா 
வரிகளும் , சுங்க வரிகளும் மற்றும் விலைகளும் உட்பட நிதியின் செயல்களில் 
சட்டப்பூர்வமானதும் சட்டத்தால் ஏற்பட்டதுமான எல்லா செலவுகளும் ; 

( இ ) வாரியத்தின் கூட்டங்கள் கூடுவதிலும் மேலாள ஒப்பந்தத்தை 
பொறுத்துள்ள நிதி மேலாளருடைய ஊதியத்துடனும் தொடர்புள்ள எல்லா 
செலவுகளும் ; 

( 13 ) வாரியத்தின் கடமைகள் இதற்கு பிறகு சொல்லக்கூடிய வரம்பு 
வரை குறைவாகத்தான் இருக்கும் , அதாவது : 

( எ ) நல்ல எண்ணத்தோடும் , முழு நம்பிக்கையாலும் தக்கதான 
உணர்ச்சியோடும் செய்த செயல்களுக்கு வாரியம் கடமைப்படாது ; 


12 


( பி ) வாரியம் உண்மையாக கைப்பற்றிய அப்படிப்பட்ட பணத்திற்கும் , 
இருப்புகளுக்கும் , நிதிகளுக்கும் , ஈடுகளுக்கும் மட்டும் வாரியம் கடமைப் 
பட்டிருப்பதும் ஏதேனும் வங்கி நபருடனோ, தரகருடனோ காவல்காரருடனோ 
அதை சேமிக்கப்பட்டதோ, பாதுகாக்கப்பட்டதோ ஆன பிற நபர்களுடனோ 
மற்றும் எந்த முறையிலோ ஏதேனும் மனதாகவோ அல்லாமல் நஷ்டத்திற்கு 
கடமைப்பட்டதோ உத்திரவாதியோ அல்லாததுமாக இருக்கும் ; 

(சி ) வாரியத்திற்கும் வாரியம் நியமித்த ஒவ்வொரு வழக்கறிஞருக்கோ , 
முகாந்திரத்திற்கோ , அவர்களில் அடங்கியிருக்கக்கூடியதோ பொறுப்பாக 
கொடுத்ததோ ஆன ஏதேனும் அதிகாரங்களும் பொறுப்புகளும் பகுத்தறிவும் 
அதிகாரங்களும் தொடர்பு கொண்டு ஏற்பட்ட நெருக்கடியான கவனக்குறை 
வால் இருந்தோ மனப்பூர்வமாக குணதவறில் இருந்தோ ஏற்பட்டது 
தவிர எல்லா கடமைகளும் , நஷ்டங்களும் , செலவுகளும் வளர்ச்சி நிதியில் 
இருந்து சமப்படுத்துவதற்கு கடமையுண்டு . ஆனால் எப்படியானாலும் 
அப்படியுள்ள நஷ்டம் நிகத்துதல் எந்த ஒரு பொழுதிலும் நிதியினுடைய 
பணத்தை அதிகரிக்க கூடியதல்ல ; 

(14 ) வாரியத்தின் உறுப்பினர்களுக்கு அவர்களுடைய சேவைகளுக்கு 
எந்தவித பிரதிபலனும் உரிமையும் இருக்காது ; 

(15 ) மேம்பாட்டு நிதியின் தேவைக்காக வாரியம் ஒரு அடையாளம் 
கொடுக்கப்பட வேண்டியதும் வாரியம் அந்தந்த நேரம் சொல்லக்கூடிய 
அப்படிப்பட்ட ஆதாரங்களிலும் , பிரமாணங்களிலும் அடையாளம் செய்யப்பட 
வேண்டியதுமாகும் ; 

( 16 ) வாரியம் மேம்பாட்டு நிதியின் உருவாக்குதல் சம்பந்தப்பட்டு 
அனைத்து செலவுகளும் மேம்பாட்டு நிதியில் இருந்தோ எடுக்கவேண்டும் ; 

( 17 ) இந்த சட்டத்தினுடைய ஒரு திருத்தலின் மூலம் மட்டும் வளர்ச்சி 
நிதி இரத்து செய்வதற்கு சாத்யமாவதும் வளர்ச்சி நிதியினுடைய இரத்தாக்குதல் 
நேரத்தில் , அதன் எல்லா சொத்துக்களும் , கடமைகளும் தீர்மானிக்கப்படக்கூடிய 
முறையில் அரசாங்கத்தோடு ஒப்படைப்பு செய்யப்பட வேண்டியதாகும் ; 

(18 ) ( எ ) வளர்ச்சி நிதியுமாக தொடர்புடைய எல்லா கணக்கு 
புக்குகளும் , ஆவணங்களும் பிற பதிவேடுகளும் வாரியம் பாதுகாக்கப்பட 
வேண்டியதாகும்; 

( பி ) இதற்கு பிறகு சொல்லக்கூடியவை அரசாங்கத்திற்கு வாரியம் 
அனுப்பிக்கொடுக்க வேண்டியதாகும் ; 

(i) மேம்பாட்டு நிதியுடன் தொடர்புள்ள ஆக்குறல் காலயளவு முழு 
மையடைந்து மூன்று மாதத்திற்குள்ளாகவுள்ள வளர்ச்சி நிதியின் வரவு செலவு 
தணிக்கை பார்க்காமல் உள்ள நிதி தகவல் பத்திரிகை ; 


13 


(ii ) மேம்பாட்டு நிதியுடன் தொடர்புள்ள ஆக்குறல் காலயளவு 
முடிவடைந்து ஆறு மாதத்திற்குள்ளாக உள்ள வளர்ச்சி நிதியின் வரவு செலவு 
தணிக்கை பார்த்த நிதி தகவல் பத்திரிகை உட்பட உள்ள வருடாந்திர விவரம் , 
அல்லாமல் ; 

( iii ) மேம்பாட்டு நிதியின் செயல்பாடுகள் தொடர்பாக வரவு செலவு 
தணிக்கை பார்க்காமல் முழு நிதி செயல் தகவல் கொடுப்பதற்காக ஒவ்வொரு 
3 மாதமும் முடிவடைந்து ஒரு மாதத்திற்குள்ளான மூன்று மாத விவரம் ; 

(சி ) மேம்பாட்டு நிதியின் கணக்குகள் தீர்மானிக்கக் கூடிய முறையில் 
ஒவ்வொரு வருடமும் கணக்கு பார்க்க வேண்டியதாகும் ; 

( டி ) வளர்ச்சி நிதியினுடைய வரவு செலவு தணிக்கை செய்த 
கணக்குகள் அதன் மேலுள்ள வரவு செலவு தணிக்கை செய்த தகவலுடன் 
வருடந்தோறும் அரசாங்கத்திற்கு அனுப்பிக்கொடுக்கவேண்டும் ; 

( இ ) அரசாங்கம் அரசாங்கத்திற்கு அனுப்பித் தரப்பட்ட வரவு செலவு 
தணிக்கை தகவலுடன் கூடிய கணக்குகள் ஒவ்வொரு வருடமும் 
சட்டசபையின் மேசையின்மீது வைக்கப்படவேண்டும் ; 

5 . இரத்தாதலும் தவிர்ப்பும் . - (1) 2011- ன் கேரள உள்ளாட்சி அதிகார 
நிறுவனங்களின் கடன் (திருத்த ) அவசரச்சட்டம் (2011 - ன் 12 ) இதனால் இரத்து 
செய்யப்படுகிறது . 

( 2 ) அவ்வாறு இரத்து செய்யப்பட்டபோதிலும் மேற்கூறிய அவசரச் 
சட்டத்தின்படி திருத்தம் செய்யப்பட்ட முதற்சட்டத்தின்கீழ் செய்ததோ அல்லது 
செய்ததாக கருதப்படுவதோ ஆன ஏதேனும் காரியமோ எடுத்ததோ எடுத்ததாக 
கருதப்படுவதோ ஆன ஏதேனும் நடவடிக்கையோ இந்த அவசரச் சட்டப்படி 
திருத்தம் செய்த முதற்சட்டத்தின் கீழ் செய்ததாகவோ எடுத்ததாகவோ கருதப்பட 
வேண்டும் . 


ஆர் . எஸ் . கவாய் , 

ஆளுநர் . 


